தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 1 . 60 காசு . 


கு 


தமிழ்நாடு அரசிதழ் 


நPE 
- - - 
சுதா 
THE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வரய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 39] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 27 , 2017 
புரட்டாசி 11 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை (நிலை) எண் 126 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2) த் துறை , 24 ஜூலை 2017 .) 


1948 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63/1948 ) 112 - ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1950 - ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் விதிகளில் 
செய்யக்கருதியுள்ள , பின்வரும் வரைவுத் திருத்தங்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 115 - ஆம் பிரிவில் 
கோரியுள்ளவாறு அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த வரைவுத் திருத்தங்கள் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து நாற்பத்தைந்து 
நாட்கள் முடிவடைந்த பின்னர் , பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் இது தொடர்பாக எவரிடமிருந்தேனும் , வரப்பெறுகிற மறுப்புரையை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் 
இருப்பின் , அவற்றை T .S . எண் 47 /1, சிட்கோ தொழிற்பேட்டை , ( மெட்ரோ வாட்டர் ரவுண்டானா அருகில் ), 
கிண்டி , சென்னை - 600 031- ல் உள்ள தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் மூலமாக அரசு 
செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , செயிண்ட் ஜார்ஜ் கோட்டை , 
சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு இருபடிகளில் அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவு திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் : -- 


(1) 4 - ஆம் விதியில் உள்ள " விவர அட்டவணைக்கு " பதிலாக , பின்வரும் விவர அட்டவணை 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 


[ 1 ] 


DTP - 1-III- 1(a )(T - Sup ) - 39 


"விவரஅட்டவணை" அந்தஆண்டில்,ஏதேனுமொருநாளில்,பணியில்அமர்த்தப்படக்கூடியஅதிகஅளவுநபர்களின்எண்ணிக்கை 


நடமாடும்சாதனம்உட்பட நிறுவப்பட்டசாதனத்தில் மொத்தபரித்திறன். 


100 


250 


500 


1000 


2000 


5000 


1000010000-க்கு 

மேல் (10)(11) 


(8) 


(9) 


(4)(5)(6)(7) (செலுத்தப்படவேண்டியதொகைரூபாயில்) 


பரித்திறனற்றவை 


800 


1600 


2400 


3200 


7200 


10800 


24000 


36000 


66000 


96000 


120000 


10பரித்திறன்வரையில் 


1600 


2400 


3200 


4800 


10800 


18000 


48000 


72000 


108000 


144000 


180000 


10பரித்திறனுக்குமேல் 50பரித்திறன்வரையில் 


2400 


3600 


4800 


7200 


18000 


28800 


72000 


108000 


144000 


180000 


216000 


50பரித்திறனுக்குமேல் 129பரித்திறன்வரையில் 


3200 


4800 


7200 


12000 


28800 


48000 


108000 


144000 


180000 


216000 


240000 


129பரித்திறனுக்குமேல் 250பரித்திறன்வரையில் 


4800 


7200 


12000 


19200 


48000 


72000 


144000 


180000 


216000 


240000 


264000 


N 


250பரித்திறனுக்குமேல் 500பரித்திறன்வரையில் 


7200 


12000 


16000 


25600 


72000 


96000 


180000 


216000 


240000 


264000 


288000 


500பரித்திறனுக்குமேல் 1,000பரித்திறன்வரையில் 


12000 


12800 


25600 


48000 


96000 


120000 


216000 


240000 


264000 


288000 


312000 


1000பரித்திறுனுக்குமேல் 2,000பரித்திறன்வரையில் 


12800 


25600 


48000 


64000 


120000 


144000 


240000 


264000 


288000 


312000 


336000 


2,000பரித்திறனுக்குமேல் 5,000பரித்திறன்வரையில் 


25600 


48000 


64000 


80000 


144000 


168000 


264000 


288000 


312000 


336000 


360000 


5,000பரித்திறனுக்குமேல் 7,500பரித்திறன்வரையில் 


48000 


64000 


80000 


96000 


168000 


192000 


288000 


312000 


336000 


360000 


384000 


7,500பரித்திறனுக்குமேல் 10,000பரித்திறன்வரையில் 


64000 


80000 


96000 


112000 


192000 


216000 


312000 


336000 


360000 


384000 


408000 


10,000பரித்திறனுக்குமேல் 


80000 


96000 


112000 


128000 


216000 


240000 


336000 


360000 


384000 


408000 


432000 


( 2 ) 56 - B விதியில் , துணை விதி (2) - க்கு பதிலாக , பின்வரும் துணை விதி அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது : 

" (2) . அழுத்த தளவாடம் அல்லது கலம் அல்லது நீரால் காப்பிடப்பட்ட கேஸ் ஹோல்டர் (Gas holder) ஆய்வு மற்றும் 
சோதனைக்காக செலுத்த வேண்டிய கட்டணம் பின்வருமாறு இருக்க வேண்டும் : 

(1) வெளிப்புறச் சோதனைக்கு , அளவு மற்றும் திறனைக் கருதிப்பாராமல் தளவாடம் அல்லது கலம் ஒன்றுக்கு 

ரூ .800 ( ரூபாய் எண்ணூறு மட்டும்) . 
(ii ) நிலை நீர்மம் சார்ந்த சோதனைக்கு தளவாடம் அல்லது கலம் ஒன்றுக்கு 4 Kgf/ sq . cm (g ) வரையில் 

ரூபாய் 2000 ( ரூபாய் இரண்டாயிரம் மட்டும்) . 
( ii ) நிலை நீர்மம் சார்ந்த சோதனைக்கு தளவாடம் அல்லது கலம் ஒன்றுக்கு 4 Kgf/sq . cm (g)- க்கு மேல் 

ரூபாய் 4000 ( ரூபாய் நான்காயிரம் மட்டும் ) . 
( IV ) உட்புற சோதனைக்கு , அளவு மற்றும் திறனைக் கருதிப்பாராமல் தளவாடம் அல்லது கலம் ஒன்றுக்கு 

ரூபாய் .2000 / - ( ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் ) . 
( v ) பாதிப்பு ஏற்படுத்தாத ஒலியலை அதிர்வாய்வு முறையில் பருமனை அளவீடு செய்யும் சோதனைக்கு , அளவு அல்லது 

திறனைக் கருதிப்பாராமல் தளவாடம் அல்லது கலம் ஒன்றுக்கு ரூபாய் 8000/ - ( ரூபாய் எட்டாயிரம் மட்டும் ) 
( 3 ) விதி 67 - A இல் , பகுதி (IV ) இல் , துணைப்பகுதி (a ) இல் , " ரூபாய் 100/ - ( ரூபாய் நூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் 
பதிலாக " ரூபாய் 200/ - ( ரூபாய் இருநூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

( 4 ) விதி 86 - A இல் , துணை விதி (b ) - இல் , ரூபாய் 100/ - ( ரூபாய் நூறு மட்டும் ) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூபாய் 200/ - ( ரூபாய் இருநூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; மற்றும் 

(5 ) விதி 95 -இல் துணை விதி (1- A)- இல் , பகுதி (a)- இல் " ரூ . 100/ - ( ரூபாய் நூறு மட்டும்) " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ரூபாய் 200 / - ( ரூபாய் இருநூறு மட்டும் ) " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


பெ . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு)த் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 137 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2) த் துறை , 8 ஆகஸ்ட் 2017.) 


1951 - ஆம் ஆண்டு மலைத் தோட்டத் தொழிலாளர் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 69/1951 ) 43 - ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு 
(1)- ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 1955 - ஆம் ஆண்டு மலைத்தோட்டத் தொழிலாளர் விதிகளில் 
வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் வரைவுத் திருத்தங்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 43ஆம் பிரிவைச் சேர்ந்த உட்பிரிவு (1)- ல் 
கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 .) இந்த வரைவுத் திருத்தங்கள் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வாரங்கள் முடிவடைந்த நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் , பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் 
நல ஆணையாளர் மூலமாக அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 
600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 


(1 ) 83 - ஆம் விதியில் , துணை - விதி (1)- ல் உள்ள " படிவம் எண் 27 " என்ற சொற்றொடருக்கு பதிலாக "படிவம் எண் 28 " 
என அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . 


படிவம் எண் 


27 


(2 ) [83ஆம் விதியைச் சேர்ந்த , துணை விதி (1)- ன்கீழ் வரையறுக்கப்பட்டது . ) 


31 - 12 - 20... நாளன்றுடன் முடிவடையும் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த ஆண்டு விவர அறிக்கை " என்ற சொற்றொடருக்கு 
பதிலாக 


படிவம் எண் 


28 


[ 83ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி (1)- ன்கீழ் வரையறுக்கப்பட்டது . ) 


31 - 12 - 20... நாளன்றுடன் முடிவடையும் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த ஆண்டு விவர அறிக்கை " என்ற சொற்றொடர் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


பி . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


